﻿16. அவர்கள் நேர்வழிக்குப் பகரமாகத் தவறான வழியைக் கொள்முதல் செய்துகொண்டவர்கள். ஆனால், அவர்களின் இவ்வணிகம் (அவர்களுக்கு எவ்வித) இலாபத்தை(யும்) அளிக்கவில்லை. மேலும், அவர்கள் நேர்வழிபெற்றவர்களாகவும் இருக்கவில்லை.
-------------------------
(நயவஞ்சகர்கள் தங்களுக்குக் கிடைத்த விலைமதிப்பற்ற நேர்வழியை விலையாகக் கொடுத்து, உலகாதாயத்திற்காக "இறைமறுப்பு" எனும் பொருளைக் கொள்முதல் செய்துகொண்டனர். ஆனால், அவர்களால் இந்த வணிகத்தில் இலாபம் அடைய முடியவில்லை. நயவஞ்சகர்களை முஸ்லிம்கள் இனம்கண்டு கொண்டதாலும், நயவஞ்சகர்களின் முயற்சி பலிக்காமல் போனதாலும் "நேர்வழி" எனும் முதலையும் அவர்கள் இழந்தார்கள்; "உலகாதாயம்" எனும் இலாபத்தையும் இழந்தார்கள்.)
அதாவது நயவஞ்சகர்கள் நேர்வழியைக் கைவிட்டு, தீயவழியைத் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என இவ்வசனத்திற்கு இப்னு மஸ்ஊத் (ரலி) உள்ளிட்ட நபித்தோழர்கள் விளக்கமளித்துள்ளதாக சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
இறைநம்பிக்கைக்குப் பதிலாக இறைமறுப்பை வாங்கிக்கொண்டார்கள் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளிக்கிறார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் "நயவஞ்சகர்கள் முதலில் இறைநம்பிக்கை கொண்டுவிட்டுப் பின்னர் இறைமறுப்பைத் தேர்ந்தெடுத்துக்கொண்டனர்" என்றும், கத்தாதா (ரஹ் ) அவர்கள் "நல்வழியைவிடத் தவறான வழியையே அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டனர்" என்றும் விளக்கமளித்துள்ளார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்களது இந்த விளக்கம், நபி ஸாலிஹ்  (அலை) அவர்களுடைய சமூகத்தாரான "ஸமூத்" கூட்டத்தார் குறித்து அல்லாஹ்  கூறியுள்ள பின்வரும் செய்திக்கு ஒத்திருக்கிறது. "ஸமூத் கூட்டத்தாருக்கு நாம் நேரான வழியைக் காட்டினோம். அவர்கயோ நேர்வழியைவிடக் குருட்டுத்தனத்தையே விரும்பினார்கள்" (41:17) என அல்லாஹ்  கூறுகின்றான்.
ஆக, நயவஞ்சகர்கள் நேர்வழியிலிருந்து பிறழ்ந்து தவறான வழிக்குச் சென்றுவிட்டனர். நேர்வழிக்குப் பதிலாக வழிகேட்டைத் தேர்ந்தெடுத்துக் கொண்டு, நேர்வழியை விலையாகக் கொடுத்து தீயவழியை வாங்கிக் கொண்டனர். இருப்பினும், அவர்களது இந்த வணிகம் இலாபம் காணவில்லை; தங்களது இந்தச் செயலில் நேர்மையாளர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் பின் வருமாறு விளக்கமளித்துள்ளார்கள் என இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்: அல்லாஹ் வின் மீதாணையாக! நயவஞ்சகர்கள் நேர்வழியிலிந்து தீயவழிக்கும், ஒற்றுமையிலிருந்து பிரிவினைக்கும், அமைதியிலிருந்து அச்சத்திற்கும், நபிவழியிலிருந்து நவீன அனுஷ்டானத்திற்கும் விலகிச் சென்றுவிட்டனர்.
